Project Madurai 


o மதுரை தமிழ்‌ இலக்கிய 
உறா மிண்தொகுப்புத்‌ திட்டம்‌ 


கவிராட்சச கச்சியப்ப முனிவரின்‌ 
திருத்தணிகையாற்றுப்படை 


tiruttaNikai ARRuppATai of 


kavirATcaka kacciyappa munivar 
In tamil script, unicode/utf-8 format 


Acknowledgements: 
Our Sincere thanks go to Mr. Muthukumaraswamy of Singapore for the preparation 


and proof-reading of this literary work. 
Preparation of HTML and PDF versions: Dr. K. Kalyanasundaram, Lausanne, 


Switzerland. 


© Project Madurai, 1998-2010. 
Project Madurai is an open, voluntary, worldwide initiative devoted to preparation 


of electronic texts of tamil literary works and to distribute them free on the Internet. 
Details of Project Madurai are available at the website 


http://www.projectmadurai.org/ 
You are welcome to freely distribute this file, provided this header page is kept intact. 


கவிராட்சச கச்சியப்ப முனிவரின்‌ 


திருத்தணிகையாற்றுப்படை 


உ 


கணபதி துணை 


இந்தநூல்‌ கவிராட்சச கச்சியப்ப முனிவரால்‌ , தம்முடைய மாணாக்கரிற்‌ சிறந்தவராகிய 
கந்தைபையருக்கு வயிற்றிலே ஓர்‌ குன்மநோய்‌ உண்டாயபோது இத்தணிகையாற்றுப்‌ 
படையைப்‌ பாடி, அவர்‌ நோயை மாற்றியருளினார்‌ என்பது நூல்‌ வரலாறு. 


விநாயகர்‌ காப்பு 
நேரிசை வெண்பா 


சீரார்‌ தொடைபுனைந்த செம்பாவை முன்புபோ 

லேரார்‌ தணிகை யிளவற்கு — நேராகக்‌ 

கூட்டுமால்‌ வேற்றுருவங்‌ கொள்ளாமை யெப்பொருளுங் 
காட்டுமா லைங்கைக்‌ களிறு. 


நூல்‌ 


பொன்மலைத்‌ திருவிற்‌ பன்னக நெடுநாண்‌ 

மாயப்‌ பகழித்‌ தாயக்‌ குரிசின்‌ 

முரணமை யிருகால்‌ திரள்மறைப்‌ புரவி 

அலர்மரை வாழ்க்கை வலவத்‌ தேரும்‌ 

வழங்குதற்‌ கமையா வண்மையின்‌ இசைக்கும்‌ 5 
பெருந்தகு பாடல்‌ திருந்திசைப்‌ புலவர்‌ 

அறன்கடைக்‌ ககலாப்‌ பிறங்குதம்‌ உளத்தில்‌ 

சாலாக்‌ கல்வி மாலார்க்‌ ககலா 

வரன்மாண்‌ டமைந்த வுரன்மாண்‌ பலகையிற் 

தண்டா விருப்பின்‌ எண்தோள்‌ முதல்வனோடு 10 
ஆனாது பயிலிய அருமறைக்‌ கேள்வி 

மாயிருந்‌ தமிழ்க்கடல்‌ வடமொழிக்‌ கடலென்று 

ஆயிரு கடலும்‌ ஆற்றலிற்‌ கடையா 

ஐயம்‌ திரிபெனும்‌ அழல்விடம்‌ படாது 

வெய்யசெம்‌ பொருளெனும்‌ மிளிர்தீஞ்‌ சுதைத்திரள்‌ 15 
ஆராக்‌ காதலின்‌ ஆராது கைப்பவும்‌ 

மூன்றுவிரல்‌ அழுந்தா துடல்தசை திணிந்து 

கான்றதேன்‌ தெரியற்‌ கருங்குழன்‌ மகளிர்க்கு 

அணங்குளம்‌ நிறீஇ ஆருயிர்‌ கவர்க்கும்‌ 


வளங்கவின்‌ கொழிக்கும்‌ விளங்குசீர்‌ இளமையும்‌ 20 


பல்வகைத்‌ தொழிலும்‌ பண்புற நவின்று 
சிந்தை வழிச்செலும்‌ ஐந்துநிலை பெறீஇயர்‌ 
அளவினைத்‌ திறத்தின்‌ அயரா யாக்கையும்‌ 
அளகைக்‌ கோமான்‌ உளமமழுக்‌ கறுப்ப 
நிலந்தினக்‌ கிடந்த நெடுநிதிச்‌ செல்வமு 

நீடின்‌ றிரியு நிலைமை நாடி 

ஏற்போர்‌ அங்கைக்‌ கொடைக்கடன்‌ நிறுத்து 
நோற்போர்‌ நோற்கும்‌ நோன்மைசால்‌ அறனெனும்‌ 
உறுதி யாக்கம்‌ ஒய்யெனக்‌ கழலவும்‌ 
வரைத்திரள்‌ புரள்விற்‌ றிரைத்தெழுந்‌ திரைக்கணம்‌ 
விலங்கின வழங்கும்‌ விழுக்கலன்‌ செறித்தும்‌ 
ஒளிறுவேல்‌ அழுவத்‌ துருத்தெழுந்து அடர்த்துக்‌ 
குளிறுவார்‌ முரசும்‌ பிளிறுமால்‌ யானையும்‌ 
வைத்தபல்‌ படையும்‌ வழாதுகைக்‌ கொண்டு 
பராபவத்‌ தெவ்வர்‌ வரிசையி னிறுக்கும்‌ 
திறைகேழ்‌ உரிமை முறைநேர்‌ நடாவியும்‌ 
தத்தந்‌ தொழிலில்‌ தலைநின்று வளர்க்கும்‌ 
பொருளெனும்‌ வெறுக்கை போற்றாது நழுவவும்‌ 
மிஞிறுந்‌ தேனும்‌ வெறிகவர்‌ தும்பியும்‌ 

களஞலிப்‌ பட்குரல்‌ கஞற்றுவ சுழலும்‌ 
இருள்துஞ்சு மலர்ப்பொழின்‌ மருள்சில்‌ லோதிப்‌ 
பூவார்‌ சோலைப்‌ புறத்தகப்‌ படுத்து 

மேவரத்‌ தடையிய விதுக்குறை கடுக்கும்‌ 
திவளொளி மாண்ட குவவுநுதல்‌ வாணுதல்‌ 
தீங்கதிர்‌ அமிழ்தத்‌ திங்கட்‌ பிளவின்‌ 
நீங்குகார்க்‌ கறையு நிலாத்தவழ்‌ வெண்மையும்‌ 
விராயுருக்‌ கொண்டென மிளிர்மதர்‌ மழைக்கட்‌ 
செங்குமு தத்துச்‌ சிறுமதி கிடந்தெனச்‌ 
செவ்வாய்‌ அகத்த செயிர்தீர்‌ வெண்பல்‌ 
விலங்குபாய்‌ கதிர்க்குழை வீழ்ந்துசெகில்‌ துயல்வர 
வள்ளையின்‌ ஒழுக்கிய வள்ளெழிற்‌ செஞ்செவி 
செவ்வாய்‌ கவுள்துணைச்‌ சேல்விழி நெற்றி 
இவ்வா யுறுப்பான்‌ இன்சுவை யமிழ்த 
வுறுகொடை யாற்றி வறிதுகொடை காட்டும்‌ 
வளைநிதி தன்னைக்‌ குடுமிகைக்‌ கொண்டவ்‌ 
வளைமேல்‌ கொண்டு வயங்கொளி தோற்றும்‌ 
பதும மாநிதி யிதுவெனக்‌ கவன்று 

தாவா வுறுவர்‌ மேவா வுள்ளமும்‌ 

ஓவப்‌ படமென வுஞற்றுறு திருமுகப்‌ 

பகுவாய்ப்‌ பொற்குழை மகரமீ னாஅன்று 
ஐதுமீக்‌ கிடத்தலின்‌ ஐங்கணைக்‌ கிழவோன்‌ 


வெய்துதன்‌ னாணை விளக்கிய வுயர்த்த 


அணங்குதவழ்‌ கொடியின்‌ இணங்குபணை வேய்த்தோள்‌ 


25 


30 


36 


40 


450 


50 


55 


60 


காம்புபுடை யடுத்த கதிர்மணிக்‌ குன்றின்‌ 
தோள்புடை யடுத்த சுடர்ப்பூட்‌ கொங்கை 
குவிமுலைத்‌ துணைக்கொள்‌ சவிமணி மார்பில்‌ 
தத்தமது ஏணி கடவாது தணிய 

நள்ளுநின்‌ றுணர்த்துந்‌ தள்ளாக்‌ குறியின்‌ 
அணிவயிற்று ஒழுகிய மணிமயிர்‌ வல்லி 
நெடுகுமயிர்‌ ஒழுக்கு நெடுவழிப்‌ படர்ந்து 
கடுமுலைக்‌ கோட்டுக்‌ களிறுபட எடுத்த 
படுகுழி அனைய பயம்படு கொப்பூழ்‌ 
நடுநின்று வாழ்வோர்‌ நலத்தொடு முரண 
நடுநின்று தேய்ந்த விடுகுகொடி மருங்குல்‌ 
வையகம்‌ உயிர்த்தோன்‌ மதிபுனைந்து இயற்றலின்‌ 
கைபுனைந்து இயற்றுங்‌ கதிர்மணித்‌ திண்தேர்‌ 
கடாதுருக்‌ கொண்டோடுந்‌ தடாதபே ரல்குற்‌ 
கீழ்மே லாகக்‌ கிளர்ந்தெழின்‌ அத்தகு 
வாழையொடு பொரூஉம்‌ வார்ந்தசெறி குறங்கின்‌ 
வேற்றொரு தாமரை மேவந்து தொழில்செய 
வீற்றுஇருந்‌ தருளும்‌ விரைமல ரேய்க்கும்‌ 
அலத்தக மலர்ந்த நலத்தகு சீரடி 

மயிலியன்‌ மருளும்‌ இயன்மட மாதரைச்‌ 

சீலம்‌ விழைவே செயல்குறி இவற்றான்‌ 
நால்வகைப்‌ பேதமும்‌ மாலறத்‌ தெரிந்து 
மருந்துமந்‌ திரத்தும்‌ திருந்துவிழை வேற்றித்‌ 
தேயம்‌ பயிற்சி சேட்டை இயல்பே 

இன்பத்‌ துறையே இருவகைத்‌ தொழிலே 
இங்கித வகையே இவைநனி நாடி 
இருவகைப்‌ பொழுதொடும்‌ ஏற்ப மருவிய 
மூன்று காலமு மூன்று வேகமும்‌ 

ஒப்பக்‌ கலவி உஞற்றுபே ரின்ப 


அவாவுளம்‌ பொதிந்துகொண்டு அழற்றுவெம்‌ படர்நோய்‌ 


தவாதுபிறை போலத்‌ தணிவின்றி வளர 
உவாமதி போல உருவே தபவும்‌ 

கடவுட்‌ பொங்கரும்‌ தடமருப்‌ பாவும்‌ 
சிந்தா மணியு நந்தா நிதிகளும்‌ 

கலன்முத லான வளம்பல கொழிப்ப 
பல்வகைக்‌ கணமும்‌ பணிந்தெழுந்‌ தேத்த 
தெவ்வுத்‌ தானவர்‌ அவ்வித்து ஏங்க 
விரிகதிர்ப்‌ பிழம்பும்‌ அரிமான்‌ தவிசிற்‌ 
களிகூர்‌ நெஞ்சாற்‌ காவல்‌ வைகும்‌ 
ஒளிகூர்‌ மகவான்‌ உறுபதம்‌ ஆதி 
எளிதினுய்த்து அளிக்கும்‌ தெளிவினை போலாது 
பார்முதிர்‌ புணரிப்‌ பாயற்‌ கடவுள்‌ 
வார்மதுப்‌ பொகுட்டு மரைமலர்ப்‌ புத்தேள்‌ 


65 


70 


75 


80 


85 


90 


95 


100 


105 


என்றிவர்‌ தமக்கும்‌ எய்தற்கு அரிய 

சரியை கிரியை யோகத்‌ தவநிலைப்‌ 
பெயர்பொச்‌ சாப்பப்‌ பிறக்கணித்து உகவும்‌ 
ஊன நாடகம்‌ உஞற்றிய திருவருள்‌ 

ஞான நாடகம்‌ நவிலிய மாறலும்‌ 


ஆனா மலப்பகை நோனாது கழலத்‌ 

தானா னந்தத்‌ தனியுயிர்‌ மடங்கக்‌ 

கண்காண்‌ குருமுதற்‌ கடவு ளாகி 

உயிரே யவத்தை யுணர்த்துந்‌ தன்மை 

அருளின்‌ இயல்பே அங்கதன்‌ பயனே 
பெரும்பெயர்த்‌ திறமே பெற்றவர்‌ முறையென்று 
அனைவகை யேழும்‌ அரில்தபத்‌ தெரிப்பத்‌ 
தாழாது கெட்டு வீழாது சிந்தித்து 

அங்கைக்‌ கொண்ட அமிழ்தெனத்‌ தெளிந்து 
பொங்குபே ரின்பம்‌ புணராது புணரும்‌ 

நிட்டை கூட நிலையது நீங்கவும்‌ 

பல்திறப்‌ பகைஞர்‌ படையொடு நேர்ந்தென 
வெல்திறங்‌ காட்டாது வீற்றுவீற்று உடற்றும்‌ 
பிணிக்கோட்‌ பட்டுப்‌ பேதுறு மனத்தான்‌ 
முந்தையோர்‌ ஈட்டும்‌ முழுநிதிச்‌ செல்வமும்‌ 
பொய்ம்மை யாளர்‌ புகழெனத்‌ தேய 
நோய்ப்பகை யாளர்க்கு நொடிந்தென்‌ சிதரிற்‌ 
பல்வகை மருந்துக்குப்‌ பகர்விலை தொலைச்சி 
அதுவென வெறுவியது அன்றுமற்று இதுவென 
முன்னைநாள்‌ மருந்தை முறைமுறை இகழாப்‌ 
பின்னைநாள்‌ மருந்தைப்‌ பெட்டுவாய்‌ மடுத்துப்‌ 
பண்டைநோய்‌ மேலும்‌ பருகுபல்‌ மருந்தால்‌ 
மண்டுநோய்‌ வேறு மரீஇக்கிளர்ந்து உருப்ப 
உரைத்தஎன்‌ மொழிவழி யொழுகினை அல்லைகொல்‌ 
பெருத்துநோய்‌ தெறும்‌என மருத்துவன்‌ ஒழியத்‌ 
தெய்வத்‌ திறத்தால்‌ தீர்வுகாண்‌ பாம்‌என 
உள்ளூர்‌ வயின்வயின்‌ தெள்ளிதின்‌ ஓங்கும்‌ 
புரிமுறுக்கு அவிழ்க்கும்‌ பூம்புனல்‌ தீர்த்தமும்‌ 
பல்வகைத்‌ தெய்வப்‌ பசும்பொற்‌ கோட்டமும்‌ 
படிந்தும்‌ பணிந்தும்‌ பயன்கா ணாமை 
அணிஅயல்‌ புறநகர்‌ மணிகெழு கோட்டமும்‌ 
விரத நியதிப்‌ பரவு கடனாதிப்‌ 

பல்வேறு தொழிலொடு படர்ந்துபணிந்து ஏத்தியும்‌ 


கவலை நெஞ்சம்‌ கையறு பினையச்‌ 


சேண்சென்று ஒராஅல்‌ செய்தென வலித்து 
மிக்கநோய்க்கு இரங்கும்‌ ஒக்கல்புறம்‌ தழுவ 
வறுமைக்‌ கவற்சியும்‌ இறுகுறப்‌ பிணிப்ப 
இல்லும்‌ தமரும்‌ இசைபயில்‌ நாடும்‌ 


110 


115 


120 


125 


130 


135 


140 


145 


மென்மெலக்‌ கழீஇ விரிகதிர்ப்‌ படையால்‌ 
இருள்கால்‌ சீக்கும்‌ எழுபரித்‌ தேரோன்‌ 
கடுஞ்சினம்‌ திருகிய கொடுமைகூர்‌ அமயத்து 
முளிமுதல்‌ முருக்கிய முழங்கழல்‌ போழ்ந்து 
வளியுலாய்ப்‌ புறத்தும்‌ வழங்குநர்த்‌ தெறொஉம்‌ 
பைதரு கானத்துப்‌ படர்நெறி ஒதுங்கலின்‌ 
முந்துபரல்‌ உழந்த வெந்துயர்க்‌ கொப்புள்‌ 
பிந்துபரல்‌ உழத்தொறூாஉம்‌ பிளந்துநீர்‌ உகுப்ப 
இயங்காச்‌ செல்லல்‌ இணைஅடி தாங்க 
வெயிற்பகை உழந்த வேர்ப்புற நனைப்பச்‌ 
சூறை மாருதம்‌ துறைத்துறை எடுத்த 

பூழி போர்த்த பொற்பறு மாசு 

கலுழ்நீர்‌ அல்லது கயந்தலை இன்மையிற் 
கழுவுதல்‌ புரியா முடைபயில்‌ காயமோடு 
இலையின்‌ மராத்த நிலையின்‌ மென்னிழல்‌ 
சேய்வரல்‌ வருத்தம்‌ சிதைபாக்கு அசைந்து 
நெட்டுயிர்ப்பு எறிந்து நினைதரும்‌ இரவல 
ஆற்றா நின்னுளத்து அவலம்‌இனி ஒழிக 
புளிஞரும்‌ அருளும்‌ போக்கரும்‌ சுரத்து 
வீற்றுவீற்று ஒழுகும்‌ ஆற்றினில்‌ திரியாது 
ஒருநெறி எதிர்ப்பாடு உற்றது முன்னைப்‌ 
பழுதறு பெருந்தவப்‌ பயனது போலும்‌ 

விழும வெந்துயர்‌ முழுதொரால்‌ வேண்டின்‌ 
பாணியாது இன்னே காணிய எழுமதி 
தோல்தேர்க்‌ கோடும்‌ திருகுகோட்டு இரலையின்‌ 
நோய்ப்பகை என்ன வாய்ப்பிலாது அமையும்‌ 
அடுத்தடுத்து யானும்‌ அலமரும்‌ காலை 
ஊரூர்‌ வைகிய சீர்கெழு மாந்தருள்‌ 

உண்டி கலவி உறுதொழில்‌ முதலா 

மண்டிய பகுப்பின்‌ வரையறைப்‌ படாது 
வேறுவே றுயிர்க்கும்‌ வெம்பிணி யாளரும்‌ 
கருவி போழ்ந்த பெரும்புண்‌ உறுநரும்‌ 
குட்டம்‌ பெருநோய்‌ முட்டிய வாதம்‌ 
முயலகன்‌ ஆதி மொய்ப்பிணி உழவரும்‌ 
பாப்புக்‌ கோள்‌ஆதிப்‌ பலவகைக்‌ கடிஞரும்‌ 
பேய்கோட்‌ படுநரும்‌ பித்துமீக்‌ கூர்நரும்‌ 
உறுப்புக்‌ குறைநரும்‌ ஒண்குணம்‌ இழநரும்‌ 
இன்ன பல்றிறத்து எனைவரும்‌ அன்றிக்‌ 
கல்விவேட்‌ டவருங்‌ கான்முளை வீழ்நரும்‌ 
செல்வம்‌ வீழ்நரும்‌ தேயம்நா டுநரும்‌ 
அலர்முலை மடவார்‌ கலவிகா முறுநரும்‌ 
இரண்டறு கலப்பின்‌ இன்பநச்‌ சுநரும்‌ 
இனையபல்‌ வேறு நினைவினர்‌ எவரும்‌ 


150 


155 


160 


165 


170 


175 


180 


185 


190 


வாட்டுவ தணப்பவும்‌ வேட்டன மணப்பவும்‌ 
மேற்கொண்‌ டெழுந்து மேனாள்‌ நேர்ந்த 
பொற்கிழித்‌ திரளும்‌ பூந்துகில்‌ மூடையும்‌ 
மணிப்பூண்‌ பேழையும்‌ வார்தரு கவரியும்‌ 
பைம்பொற்‌ கவிகையும்‌ செம்பொற்‌ சிவிகையும்‌ 
ஊர்தியுங்‌ கொடியும்‌ வார்விசி முரசும்‌ 
சூட்டுவா ரணமும்‌ தோகைய மயிலும்‌ 

தத்தமக்‌ கியன்ற தழீஇயினர்‌ போதும்‌ 
ஓசைதிக்கு அதிர்க்கும்‌ மாசனப்‌ பெருக்கம்‌ 
காண்டொறும்‌ ஈண்டிய களியேன்‌ 
உடங்குசென்று இருப்பான்‌ ஒருப்பட்டு எழலும்‌ 
துன்னிய விழுமநோய்‌ தன்ன நீங்க 

உறுதுயர்‌ யாக்கை சிறிதுவலி யெய்த 
ஒய்யெனக்‌ கிளர்ந்த உவகைரநெஞ்்‌ சத்துப்‌ 
படர்பேர்‌ ஊக்கம்‌ பிடர்பிடித்து உந்த 


எழுந்தனன்‌ இம்மென ஏகுதல்‌ தொடங்கி 
அடிபெயர்த்‌ தோறும்‌ அஞர்ப்பிணி நழுவ 
உவரி நீரில்‌ தவஎழு மகிழ்வால்‌ 

அவல்மிசை பாடாஅ அனைத்து நெறியாகச்‌ 
சென்றனன்‌ அடுத்து மன்றல்நகர்‌ நுழைதலும்‌ 
வெருவுநோய்‌ இருகூற்று ஒருகூறு விலங்கக்‌ 
காட்சி ஆர்வம்‌ கையிகந்து ஈர்த்தலின்‌ 
நறுமணம்‌ கமழும்‌ நந்திநதி குடையாது 
எழுமுனி வரர்தம்‌ எழுசுனை யாடாது 
அலைமலைப்‌ பகைஞன்‌ அருள்கயம்‌ படியாது 
நாக வண்சுனை நன்புனல்‌ தோயாது 

விண்டு தீர்த்தம்‌ மேவரக்‌ குளியாது 
அலரவன்‌ இருஞ்சுனை அழிபுனல்‌ முழுகாது 
எத்துயர்த்‌ திரளும்‌ அத்தினத்து அகற்றுஞ்‌ 
சரவணப்‌ பொய்கைத்‌ தடம்புனல்‌ துளைந்து 
மென்மெலக்‌ குன்றம்‌ மீமிசை இவர்ந்து 
காலைநண்பகல்‌ மாலைமுப்‌ போதும்‌ 
வைகல்‌ வைகல்‌ மலர்மூன்று தெரிக்கும்‌ 
நீலப்‌ பைஞ்சுனை நேர்கண்டு தொழுது 
புரண்டனர்‌ சூழும்‌ பொற்பினர்‌ மிடைதலின்‌ 
அடியிடப்‌ படாஅ ஆரிடை வீதி 

ஒதுங்குபு பைப்பய ஒருமுறை சூழ்ந்து 
தூவும்‌எள்‌ நிலத்துத்‌ தோயாதுவெறுத்த 
தேவர்கள்‌ குழுவும்‌ தேயத்‌ தொழுதியும்‌ 
தடைஇய வாயல்‌ தடையாது நுழைந்தாங்கு 
ஒருவர்மெய்‌ மணிப்பூண்‌ ஒருவர்மெய்‌ வடுச்செய 
நெருங்கிச்‌ சென்று நித்தில வாள்நகை 

வள்ளி நாயகி மணத்தினை முடித்த 


195 


200 


205 


210 


215 


220 


225 


230 


235 


கள்ள வேழக்‌ கடவுளைப்‌ பணியா 
வீரர்‌ஒன்‌ பதின்மர்‌ வார்கழல்‌ தாழ்ந்துமற்று 
ஆவயின்‌ வதியும்‌ அமரரைத்‌ தொழுது 
பூதப்‌ பகுப்பும்‌ பூதகா ரணமும்‌ 

இந்தியக்‌ கூட்டம்‌ இரண்டுமுக்‌ குணமும்‌ 
நந்தும்‌ஆங்‌ காரமும்‌ நலத்தகு கரணமும்‌ 
இறுவாய்‌ மாயை எழுவாய்‌ ஏழும்‌ 

சுற்றம்‌ என்னத்‌ தோன்றிய ஐந்தும்‌ 
விராய்நின்று இயக்கி மராதுநின்று ஒளிரும்‌ 
ஆரா வின்பம்‌ அருள்நிலை அம்ம 

தீரா மலப்பிணி தீர்த்தருள்‌ கொழிப்ப 


அருள்திரு உருவுகொண்டு அவிர்மணித்‌ தவிசின்‌ 


ஞான சத்தியும்‌ கிரியா சத்தியும்‌ 

வானவர்‌ கோமான்‌ வளம்பயின்‌ மகளும்‌ 
கானவர்‌ நலங்கூர்‌ கன்னியும்‌ என்ன 
இரண்டு பாலும்‌ இருந்தனர்‌ களிப்பக்‌ 
கண்டமெய்‌ யடியர்‌ கலவினர்‌ போற்றக்‌ 
காணா விண்ணவர்‌ கலவாது ஏத்தக்‌ 
கண்கடை ஒழுகும்‌ கருணை நோக்கமோடு 
இனிதுவீற்று இருக்கும்‌ எழில்நேர்‌ காண்டலும்‌ 
எஞ்சுநோய்‌ துவர இரியல்‌ போக 
விஞ்சுநாற்‌ பொருளும்‌ மேவந்து துவன்ற 
ஆற்றாக்‌ கடுந்துயர்‌ அருநரகு உழப்பவர்‌ 
நோற்றமுன்‌ ஊழ்நனி நூக்கலும்‌ நொடிப்பின்‌ 
ஆயிடை நின்று மாயிரும்‌ துறக்கம்‌ 
புக்குழிப்‌ பொலிவித்து ஒக்கதோற்‌ றத்து 
விம்மித மகிழ்ச்சி மெய்தவ வீக்க 

ஒருகதி விட்டுமற்று ஒருகதி அடைந்தவர்‌ 
மயங்கறிவு என்ன உயங்குமுன்‌ உயங்கல்‌ 
எய்யே னாகி இறுமாப்பு எய்தி 

செய்முறை தெரியாது திருமுன்‌ நிற்ப 
இருமைப்‌ பயனும்‌ எளிதினுற்று அளிக்கும்‌ 
பூதியும்‌ திருவுருப்‌ பூச்சுநன்கு அளித்திட்டு 
என்னைத்‌ தன்வசம்‌ ஆக்கிய உலகை 
என்வச மாக்கி என்றுமோர்‌ இயல்பின்‌ 


நின்றதன்‌ நிலையின்‌ நீங்காது இருத்தி 


விடாதுவிட்டு அருள மெய்யருள்‌ மேற்கொண்டு 


ஒழியாது ஒழிந்து வழிவரு கின்றனன்‌ 
அத்தகு பெருமான்‌ அருள்விளை யாடலைச்‌ 
சற்றிது கேண்மதி தவமேம்‌ படுந 
விச்சொன்று இன்றி விளைவுமிக்கு ஆக்கியும்‌ 
விச்சுமிக்கு கிருப்ப விளைவுமுழுது ஒழித்தும்‌ 
ஒளிதலை வளர்ப்ப ஒளிகளைத்‌ தணித்தும்‌ 


240 


245 


250 


255 


260 


265 


270 


275 


அழுக்கினைக்‌ கழுவ அழுக்கினை ஏற்றியும்‌ 
உறுந்தொழி லாளர்க்கு உறாதுசேண்‌ அகன்றும்‌ 
வறுந்தொழி லாளர்க்கு உவந்துடன்‌ கலந்தும்‌ 
விதித்தநல்‌ விதிகளை விலக்கென உவர்த்தும்‌ 
விலக்கினை விதியென மேதக நயந்தும்‌ 
இத்தகு தொழின்மை நித்தலும்‌ இயற்றிப்‌ 
பொற்றபே ரின்பருள்‌ பெற்றியன்‌ அதான்று 
இருமுது குரவர்‌ எழுவாய்ச்‌ சுற்றமொடு 
துயரிலங்கு உலகம்‌ தோற்றுதற்‌ பொருட்டுத்‌ 
தந்தை என்ன ஐந்துமுகன்‌ ஆகியும்‌ 

அன்னை என்ன மனோன்மனி ஆகியும்‌ 
முன்முறை தந்தையர்‌ தாயர்‌ என்ன 

நாதம்‌ சிவமே நலத்தகு விந்து 

மேதகு சத்தி வேறுவே றாகியும்‌ 

பின்முறை தந்தையர்‌ தாய ரென்ன 

மகேசன்‌ உருத்திரன்‌ மகேசையுமை யாகியும்‌ 
தமைய னென்னத்‌ தந்திமுக னாகியும்‌ 
தனைய னென்னத்‌ தாமரை மருட்டு 

மூவிரு முகமும்‌ முன்னான்கு கரமும்‌ 
மருவிவீற்‌ றிருக்கும்‌ ஒருதா னாகியும்‌ 
கடப்படும்‌ இரண்டு கைகோள்‌ இயங்க 

நான வார்குழல்‌ நகையிழை யானையைக்‌ 
கானவ ரரும்பெறற்‌ காமரு மாதினைக்‌ 
கற்பினிற்‌ களவினிற்‌ பொற்புற மணந்தும்‌ 
பொருள்துறை முழுதும்‌ புரையின்றி நடப்ப 
அண்டகோ டிகளும்‌ அரைக்கணத்‌ தளவையின்‌ 
வறிதுநகை தோற்றி இறுவது புரியும்‌ 
எறுழ்வலி ஆற்றல்‌ எய்யான்‌ போல 

மந்திரந்‌ தூது செலவிகல்‌ மற்று 

மாற்றிவெஞ்‌ சூர்வலி காற்றிஉல கோம்பியும்‌ 
எல்லாம்‌ அறிந்தறி விக்கும்‌அவ்‌ வியல்பைக்‌ 
கண்கூ டாகக்‌ காட்டுவன்‌ அதாஅன்று 
மூவகை உருவாய்‌ மூவுலகு உயிர்த்து 
மூவகை யுருவும்‌ முயங்காப்‌ பரம்பொருள்‌ 
பந்தம்‌ வீடு பல்லுயிர்க்கு அமைத்தும்‌ 

பந்தம்‌ வீடு படாத பெருந்தகை 

ஆருயிர்க்கு உயிராய்‌ அமைந்தன நடாவியும்‌ 
ஆருயிர்‌ காட்சிக்கு அணுகா அருந்திறல்‌ 
தானாய்‌ நின்று தற்காண்‌ தனிமுதல்‌ 
அளிகளின்‌ அளியா அளிகளூஉங்‌ களியன்‌ 
ஒளிகளின்‌ ஒளியா ஒளிகளூஉங்கு ஒளியன்‌ 


வெளிகளின்‌ வெளியா வெளிகளூஉங்கு வெளியன்‌ 


அளவினின்‌ அளவா அளவினூஉங்கு அளவன்‌ 


260 


265 


290 


295 


300 


305 


310 


315 


320 


இன்னான்‌ ஒருவனை முன்னுபு சென்றவன்‌ 
பூங்கழற்‌ சேவடி போற்றுதி யாயின்‌ 
பேரஞர்‌ உறுத்த பேதுறு நோயுங்‌ 

காரண நோயும்‌ கையிகந்து இரியக்‌ 


கடைக்கணித்து அருளிக்‌ கரையினாற்‌ பொருளுங்‌ 


கொடைக்கடன்‌ நீயிர்‌ குறித்த அளவையின்‌ 
எண்மடங்கு ஆற்றி என்றும்‌ தீரா 


அகம்படித்‌ தொழின்மையின்‌ அழுத்துவன்‌ அன்றே 


ஆடகப்‌ பசும்பொற் பாடகச்‌ சீறடி 


நாடக மகளிர்‌ நவிற்றிய ஆடற்‌ 

சிலம்பு கிண்கிணி தீங்குழன்‌ முழவம்‌ 

முரசந்‌ தூரி முழங்கொலி யானும்‌ 

விண்டல முரினும்‌ வியன்மணிப்‌ புரிசைக்‌ 
கொண்டல்கண்‌ படுக்குங்‌ கோபுர நிரைகள்‌ 
ஆடுகொடி சுமந்த மாடநெடு மாளிகை 
இன்னன பிறவும்‌ மன்னுத லானும்‌ 
ஒலிதிரைக்‌ கடலும்‌ ஓங்குபல்‌ வரையும்‌ 
உடங்குதொக்கு அண்மி ஒண்துறை ஆடி 
இருபகுப்‌ பினவாய்‌ இருகரை மருங்கும்‌ 
நோற்றன வதியும்‌ பேற்றினைத்‌ தெரிக்கும்‌ 
மும்மையும்‌ அளிக்கும்‌ மூவா முழுமுதல்‌ 
ஐம்முகன்‌ ஆகி அமர்ந்தகீழ்க்‌ கோட்டமும்‌ 
பொன்னும்‌ மணியும்‌ புதுமலர்க்‌ குவையும்‌ 
திரைக்கயிற்று தூஉய்த்‌ திளைத்தெழுந்‌ தொழுகு 
நந்தி யாற்று நறும்புனன்‌ மடுக்கும்‌ 
குரங்குகதிர்ச்‌ சாலியுங்‌ கொழுந்தீங்‌ கரும்பும்‌ 
குலைப்பூங்‌ கதலியும்‌ கோள்தெங்கு இனமும்‌ 
கோள்கள்‌ மீப்பரிக்கும்‌ பாளைக்‌ கமுகும்‌ 
வயின்வயிற்‌ பொதுளி வளம்பல வுறந்த 
முருகலர்ப்‌ பண்ணை ஒருபுறஞ்‌ சூழ 

அவரை துவரை அரிக்கதிர்‌ வரகு 

சாமை இறுங்கு ததைந்தன விளையும்‌ 
கொல்லை முல்லை கோழிணர்ப்‌ பூவையும்‌ 
பந்தர்‌ மாதவி யுந்திய கோங்கும்‌ 

பைங்காற்‌ கொன்றை பசும்பொற்‌ சுண்ணமும்‌ 
வளிஉளர்ந்து எடுப்ப மறுபுல வரைப்பும்‌ 
போர்த்தன கமழ்ந்து பொறிவண்டு அழைக்கும்‌ 
அரும்புலப்‌ புறவம்‌ ஒருபுறஞ்‌ சூழச்‌ 
செருந்திமந்‌ தாரங்‌ குருந்துவழை பாடலம்‌ 
கோங்கு சண்பகம்‌ வேங்கைமகிழ்‌ சந்தனம்‌ 
குங்குமம்‌ மரவம்‌ கோழ்‌அழகில்‌ கப்புரம்‌ 
இல்லம்‌ ஆவிரை வில்லம்‌ பாங்கர்‌ 
பிடர்ள்மை நமையாண்டு அடர்வரை எகின்சே 


325 


330 


335 


340 


345 


350 


355 


360 


365 


அசோகம்‌ தேக்கே ஆத்தி சூதம்‌ 

மருது போதி வஞ்சி காஞ்சி 

ஞாழல்‌ புன்னை நரந்தை மாதுளை 
பொகுட்டரை இருப்பை பூஞ்சினைச்‌ சரளம்‌ 
முன்னம்‌ பலாசு முருக்கை வருக்கை 

சோதி மாமரம்‌ தொத்தின நாகம்‌ 

அன்றி அனைத்தும்‌ துன்றிய கறிக்கொடி 
மல்லிகை முசுண்டை மற்றும்‌ பரித்து 
மணங்கமழ்‌ காமர்‌ வல்லி ஒன்றே 
இணங்குபூத்‌ தரும்தன்‌ நிகழ்ச்சியை நாடி 
வசைப்படத்‌ தத்தம்‌ இசைவிளக்‌ குவபோல்‌ 
பொறிவரிச்‌ சுரும்பும்‌ வெறிநுகர்‌ தேனும்‌ 
தோகைமா மயிலும்‌ தொடிக்கண்‌ பூவையும்‌ 
கிள்ளையும்‌ குயிலும்‌ தெள்ளுகுரற்‌ காட்டி 
வண்தளிர்ப்‌ பொதும்பர்‌ மருங்குகால்‌ வளைஇ 
நுண்தளி நறுந்தேன்‌ நோலாது திவளும்‌ 
ததைமலர்ச்‌ சினைய தருவந்து உடுத்த 
பொன்னகர்‌ வறுமையை முன்னிநக்‌ காங்கு 
வேரல்‌ நரன்றுஉக்க வெண்மணிக்‌ குப்பையும்‌ 
பிறழ்பல்‌ பேழ்வாய்ப்‌ பின்முன்‌ பார்வைச்‌ 
சிங்கவல்‌ ஏறு பொங்குசினம்‌ திருகி 
எழுந்துதாய்த்‌ துமிப்ப இருங்கடா யானை 
மத்தகம்‌ பிளந்து மாஇருங்‌ குன்றத்து 
வெண்புனல்‌ அருவி வீழ்வன போலச்‌ 

சலசல வுக்க தரளக்‌ குவாலும்‌ 

நிலவுராய்த்‌ தவழ நெமிர்ந்தன மிளிரும்‌ 
கவான்மலைப்‌ புனத்துக்‌ கதிர்த்தினை காக்கும்‌ 
உவாமதி முகத்தார்‌ ஓச்சினர்‌ விடுக்கும்‌ 
கவணையின்‌ மணியோ கங்குற்‌ கானவர்‌ 
விலங்கினம்‌ துரக்கும்‌ இலங்குகூர்ங்‌ கணையோ 
அலைத்தர விசும்பின்‌ நிலைத்தரு கலன்கள்‌ 
பல்வகை மின்கொடி ஒல்கிவீழ்ந்‌ தென்ன 
வெல்வரை நிரையும்‌ பில்குகதிர்‌ மணிப்பூங்‌ 
காழுந்‌ தாமமுங்‌ கவினத்‌ ததைஇய 

மண்டப மேடை மாடமேல்‌ நிலைகள்‌ 
இயங்கா நிலைத்தேர்‌ இயங்குமணிப்‌ பல்தேர்‌ 
விமானவூர்‌ திகளும்‌ வேற்றுமை தோற்றா 
வளம்பல தழீஇஎம்‌ மருங்கும்மெய்‌ யடியார்‌ 
இடுமகில்‌ தூமமும்‌ எக்கரிற்‌ குவைஇய 


படரொளி ஊட்ட பளிதக்‌ குப்பை 


கான்றதீம்‌ புகையும்‌ கழுமிவிண்‌ கெழுமி 
இமையார்‌ நாட்டம்‌ இமைப்பன செய்ய 


மல்லல்‌ ஆவணம்‌ மறுகும்‌ வீதியும்‌ 


370 


375 


360 


385 


390 


395 


400 


405 


11 


நாள்தொறும்‌ எழிலான்‌ நவநவம்‌ ஆகியும்‌ 
இமைக்குநர்‌ நாட்டம்‌ இமையாமை செய்ய 
மண்டலம்‌ விண்டலம்‌ மாற்றியது என்ன 
இறும்பூது பயவா ஏர்குலாய்க்‌ கிடந்த 
திசைகாப்‌ பாளர்‌ இசைநிறை தேவர்‌ 
அலரவன்‌ நெடுமால்‌ ஆதிய கடவுளர்‌ 
முதுக்குறை அன்பின்‌ முறைமுறை பழிச்சச்‌ 
சாறுநாள்‌ அல்லது வேறுநாள்‌ அறியாது 
உலகமுழு தோம்புபல்‌ சிறப்பின்‌ 
நிலைபெறு தணிகை மலைகிழ வோனே. 


திருத்தணிகையாற்றுப்படை முற்றும்‌ 


410 


415 


12 


